( C ) 


தமிழ் நாடு அரசு 

2014 


[ Regd . No . TNICCN/ 467 / 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
( விலை : ரூ . 1.60 காசு 


க 


AET 


. 


Ts 


தமிழ்நாடு அரசிதழ் 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்மை 


மயே வெ 


வல்லும் 


எண் 35 ] 


சென்னை , புதன்கிழமை , செப்டம்பர் 10 , 2014 
ஆவணி 25 , ஜய , திருவள்ளுவர் ஆண்டு - 2045 


பகுதி II - பிரிவு 2 இன் இணைப்பு 
அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 


அறிவிக்கைகள் 
[ அரசாணை (நிலை ) எண் 45 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (J2 )த் துறை , 28 மே 2014.) 


1948ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/ 1948 ) 5ஆம் பிரிவைச் சேர்ந்த (1 ) உட்பிரிவின் 
( a ) பகுதியிலும் மேற்சொன்ன சட்டத்தின் 9 ஆம் பிரிவின்படியும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாட்டு ஆளுநர் 
அவர்கள் , அரசு மற்றும் தொழிலாளர் காப்புறுதித்திட்ட மருத்துவமனைகள் மற்றும் மருந்தகங்கள் நீங்கலாக மருத்துவமனைகள் மற்றும் 
மருத்துவ சிகிச்சை நிலையங்களில் வேலைவாய்ப்புக்கான குறைந்தளவு ஊதிய வீதங்களைத் திருத்தியமைப்பது தொடர்பாக , விசாரணைகள் 
நடத்தி , மாநில அரசுக்கு ஆலோசனை அளிப்பதற்காக பின்வரும் உறுப்பினர்கள் அடங்கிய குழு ஒன்றை இதனால் நியமிக்கிறார் . -- 

தனிப்பட்ட நபர்கள் : 


தலைவர் 


(1) தொழிலாளர் நலத் துறை துணை ஆணையாளர் 

சென்னை 


செயலாளர் 


(2 ) தொழிலாளர் நல ஆய்வாளர் - III வட்டம் , 

சென்னை 


உறுப்பினர் 


( 3 ) உதவி இயக்குநர் , 

பொருளியல் மற்றும் புள்ளிவிவரவியல் துறை 
சென்னை - 600 006 . 


பணியாளர்களின் பிரதிநிதிகள் : 


உறுப்பினர் 


(1 ) திரு . எஸ் . பி . எஸ் . ராஜா , 

செயலாளர் , 
அண்ணா தொழிற்சங்கப் பேரவை ( ATP ) 
44/1 , பிச்சம்மாள் தெரு , சென்னை - 600 081 . 


உறுப்பினர் 


( 2) திரு . எஸ் . ராஜப்பா , 

இந்திய தொழிற்சங்க மையம் ( CITU ) , 
2 /C ,சீனிவாசா அபார்ட்மென்ட்ஸ் , 
11/ 30 , சாதுல்லா தெரு , தி . நகர் , 

சென்னை - 600 017 . 
DTP - 11 -2 -35 (T Sup ) 


[ 1 ] 


உறுப்பினர் 


( 3 ) திருமதி எம் . ராஜாத்தி , 

தலைமை செவிலி தொழில்நுட்பப் பணியாளர் , 
( பொருளாளர் , இந்திய தேசிய பொறியியல் பணியாளர் 
சங்கம் , சுந்தரம் மெடிக்கல் பவுண்டேசன் கிளை) , 
(இந்திய தேசிய தொழிற்சங்க காங்கிரஸ் ) , 
சுந்தரம் மெடிக்கல் பவுண்டேசன் , 9C , IV - நிழற்சாலை , 

சாந்தி காலனி , அண்ணா நகர் , சென்னை - 600 040 . 
வேலையளிப்பவரின் பிரதிநிதிகள் : 


உறுப்பினர் 


(1) மருத்துவர் எஸ் . எம் . சுந்தரராஜன் , 

எஸ் . எம் . எஸ் . மருத்துவமனை , 
10 , சிவன் வடக்கு ரத வீதி , 
பாளையங்கோட்டை , திருநெல்வேலி - 627 002 . 


உறுப்பினர் 


(2 ) மருத்துவர் ஏ . நாராயணசாமி , 

இயக்குநர் , பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் லிமிடெட் , 
எண் 35 , முதல் தெரு , திருவள்ளுவர் நகர் , 
கோட்டூர் , சென்னை - 600 085 . 


உறுப்பினர் 


( 3 ) மருத்துவர் டி . ஆர் . பாலாஜி , 

முடநீக்கியல் அறுவைசிகிச்சை மருத்துவர் , 
317/ E , திலகராம் நர்சிங்ஹோம் , 
நடுக்காட்டு இசக்கியம்மன் கோயில் சந்திப்பு , 
கே .பி . சாலை , நாகர்கோயில் - 629 003 . 


மோகன் பியாரே , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழி பெயர்ப்புத் துறை . 


[ அரசாணை (நிலை ) எண் 49 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (11) த் துறை , 12 ஜூன் 2014 . ) 


தமிழ்நாடு 1982 ஆம் ஆண்டு உடலுழைப்புத் தொழிலாளர் (வேலைவாய்ப்பை முறைப்படுத்தலும் பணி நிபந்தனைகளும் ) சட்டத்தின் 
( தமிழ்நாடு சட்டம் 33/ 1982 ) 6ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாட்டு ஆளுநர் 
அவர்கள் 1 - 9 - 2006ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் || - பிரிவு 2 - இல் , 1 மற்றும் 2ஆம் பக்கங்களில் வெளியிடப்பட்ட 
II(2)/LE/453(e - 1)/2006 ஆம் எண்ணுள்ள தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை அறிவிக்கையில் பின்வரும் திருத்தத்தை 
இதனால் செய்கிறார் : -- 

திருத்தம் 
மேற்சொன்ன அறிவிக்கையில் , விவர அட்டவணையில் " தொடர் எண்1- இல் நெடும் பத்தி (1) - க்கு எதிரேயுள்ள நெடும்பத்தி 
(2 ) இல் தமிழ்நாடு ஆட்டோ ரிக்ஷா மற்றும் டாக்ஸி ஓட்டுநர்கள் நல வாரியம் என்ற தொடருக்குப் பதிலாக , " தமிழ்நாடு அமைப்புசாரா 
ஓட்டுநர்கள் நலவாரியம் ” என்ற தொடர் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 


கவும் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள ஆக்காரங்களை தமிழ்நாடு அரசிதழின் அறபடி 


[ அரசாணை (நிலை ) எண் 49 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( 11) த் துறை , 12 ஜூன் 2014.) 
தமிழ்நாடு 1982ஆம் ஆண்டு உடலுழைப்புத் தொழிலாளர் ( வேலைவாய்ப்பை முறைப்படுத்தலும் பணி நிபந்தனைகளும் ) சட்டத்தின் 
( தமிழ்நாடு சட்டம் 33 /1982 ) 4ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் 
ஆலோசனைக்குழுவுடன் கலந்தாலோசித்த பின்னர் , 1 - 9 - 2006 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் சிறப்பு வெளியீட்டில் 
பாகம் II - பிரிவு 2 - இல் , 30 - 57 வரையிலான பக்கங்களில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட II ( 2)/ LE / 453( e- 4 )/ 2006 
ஆம் எண்ணுள்ள தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை அறிவிக்கையில் வெளியிடப்பட்ட தமிழ்நாடு ஆட்டோ ரிக்ஷா மற்றும் 
டாக்ஸி ஓட்டுநர்கள் சமூகப் பாதுகாப்பு மற்றும் நலத்திட்டத்தில் (பின்னர் திருத்தியமைக்கப்பட்டது ) பின்வரும் திருத்தங்களை இதனால் 
செய்கிறார் : 

திருத்தங்கள் 
மேற்சொன்ன திட்டத்தில் , - 

(1) பகுதி 1 இன் துணைப்பகுதி (1)இல் , " தமிழ்நாடு ஆட்டோ ரிக்ஷா மற்றும் டாக்ஸி ஓட்டுநர்கள் சமூகப் பாதுகாப்பு மற்றும் 
நலத்திட்டம் " என்ற தொடருக்குப் பதிலாக "தமிழ்நாடு அமைப்புசாரா ஓட்டுநர்கள் சமூகப் பாதுகாப்பு மற்றும் நலத்திட்டம் என்ற தொடர் 
அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் ; 

(2 ) மேற்சொன்ன திட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ள படிவங்கள் உட்பட தமிழ்நாடு ஆட்டோ ரிக்ஷா மற்றும் டாக்ஸி ஓட்டுநர்கள் 
நல வாரியம் என்ற தொடர் வருமிடங்களிலெல்லாம் " தமிழ்நாடு அமைப்புசாரா ஓட்டுநர்கள் நலவாரியம் என்ற தொடர் அமைத்துக் 
கொள்ளப்பட வேண்டும் . 


. 


( 3 ) தமிழ்நாடு ஆட்டோ ரிக்ஷா மற்றும் டாக்ஸி ஓட்டுநர்கள் சமூகப் பாதுகாப்பு மற்றும் நலநிதி " என்ற தொடர் 
வருமிடங்களிலெல்லாம் " தமிழ்நாடு அமைப்புசாரா ஓட்டுநர்கள் சமூகப் பாதுகாப்பு மற்றும் நலநிதி " என்ற தொடர் அமைத்துக் 
கொள்ளப்பட வேண்டும் . 


மோகன் பியாரே , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழி பெயர்ப்புத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


